Kerala Gazette No. 38 dated 26th September, 2017 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


ES 


GOVERN 


102 பல் 


கலை 


WIMENT OF 


ONOMOBI 


KERALA 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 


அறிக்கை 


எண் 16671 / ச . இ . பி . 2 / 2016 / சட்ட 


ம் . 


2016 நவம்பர் 23 
திருவனந்தபுரம் , - 

1192 விருச்சிகம் 8 / 
1938 அக்ரஹாயனம் 2 . 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொது 
மக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 நவம்பர் 21ஆம் தேதி ஆளுநரின் 
அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2016 - ன் சட்ட 


ம் எண் 19 


2016 - ன் கேரள நெல்வயல் -நீர்த்தட பாதுகாப்பு (திருத்த ) 

சட்டம் 


2008 - ன் கேரள நெல்வயல் - நீர்த்தட பாதுகாப்பு சட்டத்தை மீண்டும் 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - 2008 - ன் கேரள நெல்வயல் - நீர்த்தட பாதுகாப்பு சட்டம் 
( 2008 - ன் 28 ) இதற்குப் பின்வரும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது 
உகந்ததாக இருப்பதால் ; 


G . 1 / 2017 / S - 24 . 


23 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஏழாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டம் இயற்றப்படுகிறது : 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் :- (1) இந்தச்சட்டம் 2016 - ன் கேரள நெல் 
வயல்- நீர்த்தட பாதுகாப்பு (திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 


2 . பிரிவு 3எ விட்டுவிடப்படல் . -- 2008- ன் கேரள நெல்வயல் - நீர்த்தட 
பாதுகாப்பு சட்டத்தின் ( 2008 - ன் 28 ) ( இதற்குப் பிறகு முதன்மை சட்டம் என்று 
குறிப்பிடப்படும் ) பிரிவு 3எ விட்டுவிடப்பட வேண்டும் . 


3 . தவிர்த்தல் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 3எ விட்டுவிடப்பட்டது 
எனினும் முதன்மை சட்டத்தின்கீழ் உள்ள நடவடிக்கை முறை களை 
கடைபிடித்து நிலத்தை உருமாற்றம் செய்து அல்லது புதுப்பித்து இறுதியாக 
வரிசைப்படுத்தி அளிக்கப்படும் காரியத்தில் , அத்தகைய வரிசைப்படுத்தல் 
செல்லுபடி ஆவதுடன் அவ்வாறு பெற்றுக்கொண்டது அல்லது தகுதியுடையது 
அல்லது பொறுப்புடைய ஏதேனும் உரிமை அல்லது சிறப்பு உரிமை , 
பொறுப்பு அல்லது கடமை சம்மந்தப்பட்ட ஏதேனும் சட்ட நடவடிக்கை 
அல்லது தீர்வு பாதிப்பை ஏற்படுத்தாததும் அத்தகைய எந்த ஒரு சட்ட 
நடவடிக்கை அல்லது தீர்வு இந்த சட்டம் அமலுக்கு வரவில்லை என்ற 
முறையில் தொடங்கவோ அல்லது தொடரவோ அல்லது செயல்படுத்தவோ 
செய்யலாம் . 


24 


